- “என்‌ கடன்‌ பணி செய்து கிடப்ப 


SEA 7 
lo= 


| 


ன்‌ 


ME 


= 


களை 


= 


lr 


SD 


ES 


ஆறுமுகப்‌ பெருமான்‌, (திருச்செந்தூர்‌ ) 


மாலை 12] சாதாரண-—ஆடி- ஆகஸ்ட்‌, 1970 [மணி 11 


காஞ்சிபுரம்‌ வட்டம்‌ “திருமாகறல்‌, ஈசுவரர்‌ கோயிலில்‌, வார வழிபாட்டுத்‌ துவக்க விழாவில்‌, 
அறநிலைய “அமைச்சர்‌ மாண்புமிகு. இரு. கே. வி. சுப்பையா, BA, அவர்களும்‌, தவத்திரு 
குன்றச்குடி அடிகளார்‌, MLC, அவர்களும்‌, மற்றும்‌ பல பெருமக்களும்‌ கலந்து கொள்ளுதல்‌. 


(8:22 00 
பொருளடக்கம்‌ 
1. இறையுணர்வு 7. திருத்தணிகையில்‌ தெப்பவிழா 
2. ஆசாறக்‌ பகடு 8. மகாபாரதம்‌ 5 
=, வத்‌ = 

3. Se அது தட்‌ 9. இருவரங்கள்‌ 
4. கம்பர்‌ கண்‌... அயோத்தி 2 
5. ஸ்ரீ வைஷ்ணவச்‌ செல்வங்கள்‌ 10 இருவ டப்‌ ; 
6. ஆயிரம்‌ நாமம்‌ 11. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ (தொடர்ச்சி) 

மூவண்ணப்படம்‌ : திரிபுர சுந்தரியம்மை, திருக்கழுக்குன்றம்‌ 

அன்பளிப்பு: திரு, 1. N. வீசுவநாதக்குருக்கள்‌, திருக்கழுக்குன்றம்‌ 
சந்தாதாரர்களுக்கு வேண்டுகோள்‌ 

ஆண்டுச்‌ சந்தா ௫. 10/- தனி இதழ்‌ விலை ரூ. ஒன்று 


திருக்கோயில்‌ * இதழின்‌ சந்தாதாரர்கள்‌ ஆகச்‌ சேர விரும்புபவர்கள்‌ :: திரு. ஆணையர்‌ 
அவர்கள்‌, அறநிலைய ஆட்சித்துறை, சென்னை-34'” என்னும்‌ முகவரிக்கு ரூபா பத்து அனுப்பி 
எப்போது வேண்டுமாயினும்‌ சந்தாதாரர்கள்‌ அகச்‌ சேர்ந்து கொள்ளலாம்‌. 


அல்லது, அவ்வவ்‌ வட்டார அறநிலைய உதவி ஆணையாளர்களின்‌ அலுவலகங்களிலும்‌ 
மேற்படி சந்தாத்‌ தொகையைச்‌ செலுத்திச்‌ சோலாம்‌. 


சந்தாதாரர்கள்‌ தங்களுடைய சரியான முழு முகவரியைத்‌ தெரிவித்து தவுதல்‌, இதழ்கள்‌ 
தவருமற்‌ சேர்தற்கு மிகவும்‌ இன்றியமையாதது - ஆசிரியர்‌ 


ty 


SV VV EPL ELLE LISLE 


இறையுணர்வு 


[ ந, ரா. முருகவேள்‌, M.A, 1.0.1. ] 


TIERRA PPP PAAR ISIS ISIS ATS 


முன்னுரை : 

மனிதனுக்கு எத்தனையோ பல வகையான 
உணர்ச்சிகள்‌ உண்டு. அவைகளுள்‌ இறை 
யுணர்வும்‌ ஒன்று. நம்மையும்‌ அறியாமல்‌ நமக்‌ 
குள்ளே அஃது அமைந்து இடக்கின்றது. 
கடவுள்‌ இல்லை என்று சாதித்து வாதிப்பவருக்‌ 
கும்‌ உள்ளே கூட, அவ்வுணர்வு அமைந்து 
இடக்கத்தான்‌ செய்கின்றது. ஆனால்‌ அஃது 
அவர்கள்பால்‌ எதிர்மறை முறையில்‌ (Perverted 
way) செயற்படுகின்றது. கடவுளை இகழ்பவர்‌ 
களும்‌ கூட, தாங்கள்‌ பின்பற்றும்‌ தலைவர்களைக்‌ 
கடவுளைப்‌ போலவே பாவித்து, ஒருவகையில்‌ 
grads வழிபாடு செய்து வருதலைச்‌ 


காண்கின்றோம்‌. புத்தர்‌ பெருமான்‌ கடவு 
Garo பற்றி ஏதும்‌ வற்புறுத்திக்‌ கூறிற்றிலர்‌, 
ஆயினும்‌ அவருக்குப்‌ பின்வந்த பெளத்தர்கள்‌ 
அவரையே கடவுளாகக்‌ கருதி, அவம்‌ மீது 
கடவுள்‌ தன்மைகளை ஏற்றி, அவரையே கடவு 
ளாக வழிபடத்தலைப்பட்டனர்‌; அவர்தம்‌ திரு 
உருவங்களைக்‌ கடவுளின்‌ திருவுருவங்களைப்‌ 
போலவே நிற்றல்‌ இருத்தல்‌, கிடத்தல்‌ ஆகிய 
பல்வேறு நிலைகளிலும்‌ அமைத்து வழிபட்டு வரு 
கின்றனர்‌. “ஜீவாத்மாவும்‌ பரமாத்மாவும்‌ 
தம்மின்‌ வேறல்ல: இரண்டும்‌ ஒன்றே” என்னும்‌ 
கொள்கையினையுடைய ஆதிசங்கரர்‌ தாமும்‌, 
மனித குலம்‌ உய்ந்து ஈடேறுதற்குக்‌ கடவுள்‌ 
உணர்வும்‌ வழிபாடும்‌ இன்றியமையாதன 


SANS 


திருவாரூர்த்‌. தியாகராஜ சுவாமி கோயிலின்‌ திருத்தேர்‌ ஓடுவதற்குப்‌ 
பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவரும்‌, அக்கோயிலின்‌ பரம்பறை அறங்காவ 
லரும்‌ ஆயெ திரு. வி. எஸ்‌. தியாகராஜ முதலியார்‌ அவர்களுக்கு, ஸ்ரீ காஞ்சி 
காமகோடு. பீடம்‌ ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சார்ய சுவாமிகள்‌ அவர்கள்‌, நமது 
அறநிலைய ஆணையர்‌ திரு, கே. எஸ்‌. நரசிம்மன்‌ B.A.B.L., LAS. அவர்கள்‌ மூலம்‌ 
ஐரிகைச்‌ சால்வை வழங்கிப்‌ போர்த்துவித்துச்‌ சிறப்பித்தல்‌. (1 7—5—70). 


(ட 


546 


மற்றொரு காரணம்‌ : 
இனி, இவ்வாறு அன்றி மற்றொரு வகை 
யாகவும்‌ அறிஞர்கள்‌ இப்பெயர்க்‌ காரணத்தை 
விளக்குவர்‌. ௨--உயர்ந்த. தரம்‌--தகுதஇப்பாடு. 
கோசம்‌--நூல்‌. மங்கை--மங்கலம்‌, மங்கலம்‌ 
என்பது ஊர்ப்‌ பெயர்களின்‌ ஈற்றில்‌ வரும்‌ ஒரு 
விகுதி போல்வது. வரகுணமங்கலம்‌ வரகுண 
மங்கை எனவும்‌, €வரமங்கலம்‌ சிவரமங்கை 
எனவும்‌ வருதல்போல, உத்தரகோச மங்கலம்‌ 
என்பதே உத்தரகோச மங்கை என்று மருவி 
யது எனவும்‌ அறிஞர்கள்‌ கூறுவர்‌. “உயர்ந்த 
தகுதிப்பாடு மிக்க ஆகம நூல்களை இறைவன்‌ 
வெளிப்படுத்திய மங்கலம்‌ அமைந்த தலம்‌”* 

என்பது இதன்‌ திரண்ட கருத்து. 
தலப்‌ பெயர்கள்‌ : 


இத்தலத்திற்கு மங்களபுரி, பிரமபுரம்‌, 
சாத்துவிகத்தானம்‌, வதரிகாரணியம்‌ (இலந்‌ 
தைக்காடு), பார்வதிபுரம்‌, இத்தக்ஷேத்திரம்‌ 


(சித்தர்கள்‌ வாழுந்தலம்‌, சிந்திப்பவை யாவும்‌ 
இத்திக்கச்‌ செய்யும்‌ தலம்‌), தட்சண காசி, 
சதுர்வேத புரி, கல்யாணபுரி (இறைவன்‌ அம்பி 
கையை மணம்‌ புரிந்து கொண்ட தலம்‌) எனப்‌ 
பல பெயர்கள்‌ உண்டு. இப்பெயர்களினாலேயே 
இத்தலத்தின்‌ பெருமைகளை இனிது உணரலாம்‌. 
தீர்த்தங்கள்‌ : 

இங்கே அக்கினி தீர்த்தம்‌, பிரமதீர்த்தம்‌, 
இந்திர தீர்த்தம்‌, சார்வதி தீர்த்தம்‌, கெளமார: 
தர்த்தம்‌, பதும தீர்த்தம்‌, சீதள தீர்த்தம்‌, 
தேவி தீர்த்தம்‌, அரித்துவச Au தீர்த்தம்‌ எனப்‌ 
பல சிறந்த தீர்த்தங்கள்‌ அமைந்திருக்கன்றன . 
இறைவன்‌ பெயர்கள்‌ : 

இத்தலத்தில்‌ எழுந்தருளி விளங்கும்‌ சிவ 
பெருமானுக்கு மங்களநாதர்‌, பிரளய காலேசு 
வரர்‌ (பிரளய காலத்திலும்‌ அழியாதவர்‌), 
துரிசாபகர்‌ (துரிசுகளாகிய குற்றங்கள்‌ யாவும்‌ 
போக்குபவர்‌) முதலிய பல பெயர்கள்‌ வழங்‌ 
கும்‌. இவர்‌, “உத்தரகோச மங்கையுள்‌ இருந்து 
வித்தக வேடங்காட்டிய இயல்பு”? பற்றி, இவ 
ருக்குக்‌ காட்சி கொடுத்த நாயகர்‌ என்றும்‌; 
அம்பிகையை இங்கு மணந்து கொண்டதனால்‌ 
கலியாணசுந்தரர்‌ என்றும்‌ பெயர்கள்‌ வழங்கு 
தின்றன. 
இறைவி பெயர்கள்‌ : 

இத்தலத்தில்‌ உள்ள அம்பிகைக்கு, மங்களே 
சுவரி, மங்களதாயினி (நன்மைகளைக்‌ கொடுப்‌ 
பவள்‌); புட்பாதனி (மலர்களை ஆசனமாகக்‌ 
கொண்டு பூசிக்கப்‌ பெறுபவள்‌), சுந்தரநாயதி 
எனப்‌ பல பெயர்கள்‌ வழங்கும்‌. அம்பிகை 
இங்கே இறைவன்‌ பணித்தருளியபடி வலைஞர்‌ 
களிடையே வந்து தோன்றி வளர்ந்து, பின்னர்‌ 


திருக்கோயில்‌ 


இறைவனால்‌ மணந்துகொள்ளப்‌ பெற்றாள்‌. 
அதனால்‌ “(இரை சேர்‌ மடந்தை: ! எனவும்‌ அம்‌ 
பிகை இங்கு வழங்கப்‌ பெறுவள்‌. இச்செய்தி 
“இிரைசேர்‌ மடந்தை மணந்த திருப்பொற்‌ 
பதப்‌ புயங்கா, வரை சேர்ந்து அடர்ந்தென்ன 
வல்வினைதான்‌ வந்து அடர்வனவே'” (37) என 
வரும்‌ திருவாசகம்‌ நீத்தல்‌ விண்ணப்பப்‌ பகுதி 
யாலும்‌ தெளியப்படும்‌. 
திருவாசகப்‌ பதிகங்கள்‌ : 

இந்தச்‌ சிறந்த பெருந்தலத்தில்‌ பிரமன்‌, 
வேதமித்திரன்‌, கந்தருவ கன்னியர்‌, அரித்து 
aes, நளன்‌, அம்பிகை முதலியோர்‌ சிவ 
பிரானை வழிபட்டுப்‌ பேறு பெற்றனர்‌ எனத்‌ 
தலபுராணம்‌ கூறுகின்றது, எனினும்‌, மாணிக்க 
வாசகப்‌ பெருமான்‌ இறைவனின்‌ இருவரு 
ளாணைப்படி இங்குச்‌ சென்று சிலகாலம்‌ தங்கி 
யிருந்து, இறைவனை வழிபட்டு, திருவாசகத்‌ 
இல்‌, நீத்தல்‌ விண்ணப்பம்‌, திருப்பொன்னூசல்‌ 
என்னும்‌ இருப்பதிகங்களை அருளிச்‌ செய்துள்ள 
னர்‌ என்பதே, இன்று இத்தலம்‌ பெரிதும்‌ சிறப்‌. 
புடையதாகச்‌ சிவநெறிச்‌ செல்வர்களால்‌ மதித்‌ 
துப்‌ போற்றப்‌ பெறுவதற்குரிய காரணம்‌ 
ஆகும்‌. 
மரகத நடராசர்‌ : 

இங்கே எழுந்தருளி விளங்கும்‌ நடறாசப்‌ 
பெருமானின்‌ திருவுருவம்‌, மரகதம்‌ என்னும்‌ 
விலை மதிப்பு அரிய பச்சை நிறப்பளிங்கு மணியி 
னால்‌ அமைந்து ஒளிரும்‌ இறப்பு மிக்கது. தில்‌ 
லைப்‌ பொன்னம்பலத்தில்‌ ஆடல்‌ புரியும்‌ முன்‌ 
னரே, நடராசப்‌ பெருமான்‌ இங்குத்‌ திருநட 
னம்‌ புரிந்தான்‌ என்பது தலபுராணம்‌. ஆதலின்‌ 
இத்தலத்திற்கு ஆதிசிதம்பரம்‌ என்றும்‌, இறைவ 
னுக்கு ஆதிசிதம்பரேசுவரர்‌ என்றும்‌ பெயர்‌ 
உண்டு. 
அருணகிரிநாதர்‌ : 

ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்பு 
விளங்கியிருந்த அருளாளரா கிய அருணகிரிநாத 
சுவாமிகள்‌, இத்தலத்திற்குச்‌ சென்று வழிபட்டு 
மகிழ்ந்து இரண்டு அழகிய திருப்புகழ்ப்‌ பாடல்‌ 
கனை அருளிச்‌ செய்திருக்கின்றார்‌. “உத்தம்‌ மா 
வளங்கொள்‌ உத்தரகோச மங்கை” என 
அவர்‌, இத்தலத்தினை வியந்து புகழ்ந்து போற்றி 
இருத்தல்‌, நாம்‌ அறிந்து WAYS HG உரியது. 
முடிவுரை : 

இத்தகைய பெருஞ்சிறப்பு மிக்க இருவுத்‌ 
தர கோசமங்கை என்னும்‌ தெய்விகத்‌ திரு 
வருள்‌ செறித்த தலத்தில்‌ எழுந்தருளி, அருள்‌ 
வழங்கிவரும்‌ மங்களேசுவரி அம்மை உடனுறை 
மங்களநாதப்‌ பெருமானின்‌ திருவடி. மலர்களை; 
அன்புடன்‌ வணங்கி வழிபட்டு, நாம்‌ அனை 
வரும்‌ நலம்பல பெற்று வாழ்மோமாக! 


ஆசிரியர்‌ , 


ட அட அவ 


காஞ்சிபுரம்‌ வட்டம்‌ திருமாகறல்‌ ஈசுவரர்‌ கோயிலில்‌, வார வழி பாட்டுத்‌ துவக்க விழாவில்‌, 

அறநிலைய அமைச்சர்‌ மாண்புமிகு திரு. கே, வி. சுப்பையா, B &., அவர்களும்‌, தவத்திரு 

குன்றக்குடி அடிகளார்‌, M.L.C. அவர்களும்‌, மற்றும்‌ பல பெருமக்களும்‌ கலந்து கொள்ளுதல்‌. 
: 32470). 


